தமிழ்நாடு அரசு 

2023 


எண் 8 ] 


ந 


தமிழ் 


வாய்மை 


SIDA 


யே 


அ 


வெல்லும் 


( Regd . No. TN / CCN / 467 / 2012-14 . 
[ R. Dis . No. 197/2009 . 
[ விலை : ரூ .0.80 காசு . 


தமிழ்நாடு அரசிதழ் 

ஆணையின்படி வெளியிடப்பட்டது . 


DTP - VI - I - T - Sup ( 8 ) 


சென்னை , புதன்கிழமை , பிப்ரவரி 22 , 2023 
மாசி 10 , சுபகிருது , திருவள்ளுவர் ஆண்டு -2054 

பகுதி VI— பிரிவு 1 இன் இணைப்பு 

துறைத் தலைவர்களுடைய அறிவிப்புகள் 


1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) ன் கீழ் சங்கங்களை கலைத்தல் மற்றும் 
138 ( 1 ) ன் கீழ் கலைத்தல் அலுவலர் நியமனம் செய்தல் பற்றிய அறவிக்கை 

ஈடி . 438 , எலுகாம்வலசு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 


( ந.க.எண் .61 / ஈ / 2021 ) 

திருப்பூர் மாவட்டம் , தாராபுரம் வட்டத்திலுள்ள ஈ.டி. 438 , எலுகாம்வலசு பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் நடைமுறைகளை 
1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அவர்களின் 
செயல்முறை ஆணை ந.க.எண் . 61 / ஈ / 2021 நாள் : 29.09.2022 - ன்படி கலைத்தல் ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் 
துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான கலைத்தல் 
அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


சி.பி.டி. 482 , வெள்ளசெட்டிபாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் .85 / ஈ / 2021 ) 


திருப்பூர் மாவட்டம் , உடுமலைப்பேட்டை வட்டத்திலுள்ள சி.பி.டி. 482 , வெள்ளசெட்டிபாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு 
சங்கத்தின் நடைமுறைகளை 1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் 
( பால்வளம் ) திருப்பூர் அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 85 / ஈ / 2021 , நாள் : 29.09.2022 - ன்படி கலைத்தல் ஆணையிடப்பட்டு 
மேற்படி சட்டப்பிரிவு 138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் 
அதிகாரப்பூர்வமான கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

சி.பி.டி. 558 , மயிலாபுரம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் .87 / ஈ / 2022 ) 

திருப்பூர் மாவட்டம் , உடுமலைப்பேட்டை வட்டத்திலுள்ள சி.பி.டி. 558 , மயிலாபுரம் மகளிர் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் 
அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 87 / ஈ / 2021 , நாள் : 30.09.2022 - ன்படி கலைத்தல் ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டப்பிரிவு 
138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான 
கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


[ 1 ] 


2 


டிபிஆர் 02 , ஒட்டர்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் .88 / ஈ / 2021 ) 

திருப்பூர் மாவட்டம் , பல்லடம் வட்டத்திலுள்ள டிபிஆர் 02 , ஒட்டர்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் 
அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 88 / ஈ / 2021 , நாள் : 29.09.2022 - ன்படி கலைத்தல் ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டப்பிரிவு 
138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான 
கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

ஈடி 2000 , சர்க்கார்பெரியபாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் .1846 / ஈ / 2022 ) 


திருப்பூர் மாவட்டம் , ஊத்துக்குளி வட்டத்திலுள்ள , ஈடி 2000 , சர்க்கார்பெரியபாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் 
அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 1846 / ஈ / 2022 , நாள் : 14.10.2022 - ன்படி கலைத்தல் ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டப்பிரிவு 
138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான 
கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 

சிபிடி 150 , சுக்கம்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கம் . 

( ந.க.எண் .1848 / ஈ / 2022 ) 


திருப்பூர் மாவட்டம் , பல்லடம் வட்டத்திலுள்ள , சிபிடி 150 , சுக்கம்பாளையம் பால் உற்பத்தியாளர்கள் கூட்டுறவு சங்கத்தின் 
நடைமுறைகளை 1983 ம் வருடத்திய தமிழ்நாடு கூட்டுறவுச் சங்கங்களின் சட்டம் 137 ( 2 ) ( பி ) -ன்கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் 
அவர்களின் செயல்முறை ஆணை ந.க.எண் . 1848 / ஈ / 2022 , நாள் : 14.10.2022 - ன்படி கலைத்து ஆணையிடப்பட்டு மேற்படி சட்டப்பிரிவு 
138 ( 1 ) -ன் கீழ் துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) திருப்பூர் அலுவலக கூட்டுறவு சார்பதிவாளர் ( சட்டம் ) இச்சங்கத்தின் அதிகாரப்பூர்வமான 
கலைத்தல் அலுவலராக நியமனம் செய்து ஆணையிடப்பட்டுள்ளது . 


திருப்பூர் , 
2022 டிசம்பர் 23 . 


ஜா . சைமன் சார்லஸ் , 
துணைப்பதிவாளர் ( பால்வளம் ) . 


தமிழ்நாடு அரசுக்காக சென்னை எழுதுபொருள் மற்றும் அச்சுத் துறை ஆணையரால் 
அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது . 


